
























































24 ஜேம்ஸ்‌ குக்கு 

டாக்டர்‌ சோலந்தர்‌, பதின்மருடன்‌ சில செடிகளை 
ஆராயத்‌ தொடங்கினர்‌. குளிர்‌ மிகுதியாகவே 
அவர்‌ உறங்கத்‌ தொடங்கினர்‌. அவ்வுறக்கம்‌ மேற்‌- 
கொண்டவர்‌ உயிர்‌ துறப்பர்‌ என்பதை அறிந்த 
உடன்‌ சென்றவர்கள்‌, நெருப்பு மூட்டி அவரை 
விழித்தெழச்‌ செய்து, கப்பலுக்கு அழைத்துச்‌ 
சென்றார்கள்‌. இங்ஙனம்‌ அவர்‌ பேராபத்தினின்றும்‌ 
தப்பினர்‌. 

4. அவர்கள்‌ அத்தீவினின்றும்‌ புறப்பட்டுத்‌ 
தென்னமெரிக்காவின்‌ தென்முனையைச்‌ சுற்றிக்‌- 
கொண்டு, 1769-ஆம்‌ ஆண்டு, ஏப்பிரல்‌ திங்கள்‌, 
பத்தாம்‌ நாள்‌ டஹிட்டித்‌ தீவை அடைந்தார்கள்‌. 
அங்குள்ள மக்கள்‌ அவர்களை மகிழ்சீசியுடன்‌ வர- 
வேற்றார்கள்‌. அங்கு அவர்கள்‌ மூன்று மாதம்‌ 
தங்கினார்கள்‌. குக்குடன்‌ சென்றவர்கள்‌ அத்‌- 
தீவைப்‌ பற்றிய செய்திகளைக்‌ குறித்துக்கொண்- 
டார்கள்‌. * இத்தீவிலுள்ள மகீகள்‌ உயரமான- 
வர்கள்‌ ; அழகானவர்கள்‌ ; பழுப்பு நிறம்‌ வாய்ந்த- 
வர்கள்‌ ; நாள்தோறும்‌ மும்முறை குளிப்பவர்கள்‌ ; 
உடல்‌ முழுவதும்‌ பச்சை குத்திக்கொள்பவர்கள்‌ ; 
முரட்டுத்‌ துணி நெய்யவும்‌, கூடை முடையவும்‌. 
அறிந்தவர்கள்‌ ; நட்புணர்சீசிக்கு அடையாளமாகப்‌ 
பசுங்கிளகளை ஏந்தி எங்களை வரவேற்றார்கள்‌,” 
என்பது அவர்கள்‌ குறிப்பிற்கண்ட செய்தியாகும்‌. 
குக்கு அம்மக்களுக்குத்‌ தாம்‌ கொண்டு போன: 
எலுமிச்சை, நாரத்தை, கிச்சிலி முதலிய பழமரங்‌- 
களின்‌ விதைகளை அளித்துப்‌ பயிரிடும்‌ விதத்தை- 
யும்‌ கூறினர்‌ ; அந்தத்‌ தீவிற்குச்‌ சொசைட்டித்‌ 
தீவு எனப்‌ பெயரிட்டனர்‌. 


5. டஹிட்டித்‌ தீவிலிருந்து புறப்பட்ட தலை-. 




































































62 காகிதம்‌ செய்தல்‌ 


தக்‌ கூழோடு பல நிறச்‌ சாயங்களையும்‌ சேர்த்துப்‌ 
பல நிறமான காகிதங்கள்‌ செய்வார்கள்‌. 

5. அசீ்சியந்திரங்கள்‌ கண்டு பிடிக்கப்பட்ட 
பின்னர்ப்‌ பத்திரிகைகளும்‌, புத்தகங்களும்‌, விளம்‌- 
பரங்களும்‌ அச்சிடப்படுகின்றன. காகிதமும்‌ பல 
வகையிலும்‌ உபயோகப்படுகிறது. நம்‌ நாட்டவர்‌ 
ஏட்டையும்‌ எமுத்தாணியையும்‌ மறந்தனர்‌. 

9. ஜப்பானியர்‌ காகிதத்தைப்‌ பல வகையி- 
௮ம்‌ பயன்படுத்திக்கொள்கின்றனர்‌. அவர்கள்‌ 
அட்டைகளைக்கொண்டே வீடுகளை அமைத்துக்‌- 
கொள்வார்கள்‌ ; வெயிலாலும்‌, மழையாலும்‌ அழி- 
யாதபடி அட்டைகளின்மேல்‌ ஒரு வகைக்‌ கலவை- 
யைப்பூசி, அவைகளைச்‌ சுவர்களாகவும்‌ கூரை- 
களாகவும்‌ உபயோகப்படூத்துவார்கள்‌ ; காகிதத்‌ தி- 
னால்‌ குடைகளும்‌ செய்துகொள்வார்கள்‌ ; சித்திரப்‌ 
பூக்கள்‌ முதலிய விளையாட்டுப்‌ பொருள்களும்‌ 
செய்வார்கள்‌. 

10. இக்காலத்தில்‌ காகிதம்‌ செய்யப்படும்‌ 
தொழிற்சாலைகள்‌ பல இடங்களிலும்‌ ஏற்பட்டு, 
நாள்தோறும்‌ மிகுதியாகக்‌ காகிதம்‌ உற்பத்தி 
செய்யப்படுகிறது. உலகத்தில்‌ செய்யப்படும்‌ காகி- 
தத்தில்‌ முகீகாற்பங்கு அமெரிக்க வீக்கிய நாடுகளி- 
௮ள்ள இயந்திரத்‌ தொழிற்சாலைகளில்‌ செய்யப்‌- 
படுவதேயாகும்‌. நமது தேசத்தில்‌ கல்கத்தா, 
பம்பாய்‌ முதலிய நகரங்களிலும்‌ காகிதத்‌ தொழிற்- 
சாலைகள்‌ ஏற்பட்டுள்ளன. காகிதம்‌ செய்யும்‌ 
தொழிலைக்‌ குடிசைத்‌ தொழிலாக மேற்கொண்டு 
நாம்‌ நடத்தி வந்தால்‌, காகிதத்திற்காக அயல்‌ 
நாடுகளை எதிர்‌ நோக்கி நிற்கும்‌ நிலை ஏற்படாது. 
திருவிதாங்கூர்‌ நாட்டைச்சார்ந்த புனலூரில்‌ 


























7௦ நூல்‌ நிலையங்கள்‌ 


அவையே பயிலுந்தோறும்‌ பண்புடையாளர்‌ 
தொடர்பு போன்று இன்பம்‌ பயக்கின்றன,?? என்‌- 
றனர்‌. எய்க்கின்‌ என்பாரும்‌, “யான்‌ அறிஞர்‌ 
பலருடன்‌ பழகும்‌ இன்பத்தை அறிஞராலா்க்கப்‌- 
பட்ட நூல்களை வாசித்தலாலே அடைகின்றேன்‌,?? 
என்று கூறியுள்ளார்‌. இத்தாலியரான பெட்ராக்கு 
என்பவரும்‌, “நூல்களை முற்கால நண்பருக்கு 
ஒப்பிடலாம்‌. அவற்றை வாசித்தலால்‌ ஆயிரம்‌ 
வருடங்களுக்கு முன்னர்‌ வாழ்ந்த அறிஞரையும்‌ 
நண்பராகக்கொள்ளலாம்‌,?? என்றனர்‌. மற்றும்‌ 
பல இடு ழு நூல்‌ நிலையப்‌ பயன்களைப்‌ 
பாராட்டிகீ ற்ப காபி ம்‌ 

8. ஆதலின்‌, நாட்டின்‌ முன்னேற்றத்திற்கும்‌ 
மக்களின்‌ கல்வியறிவு வளர்ச்சிக்கும்‌, செல்வப்‌- 
பெருக்கிற்கும்‌, நாகரிக முன்னேற்றத்துக்கும்‌ 
காரணமான நூல்‌ நிலையங்கள்‌ நாடெங்கும்‌ 
மலிந்து விளங்கச்‌ செய்ய வேண்டுவது தமிழ்‌ மக்‌- 
கள்‌ யாவரும்‌ மேற்கொள்ள வேண்டிய கடமை- 
யாகும்‌. மேனாட்டு மக்கள்‌ ஆயிரக்கணக்கான 
நூல்களை வாங்கிக்‌ கிராமந்தோறும்‌ நூல்‌ நிலையங்‌- 
களை ஏற்படுத்தியுள்ளார்கள்‌ ; இலட்சக்கணக்கான 
நூல்கள்‌ அடங்கிய நூல்‌ நிலையங்கள்‌ பலவற்றை 
அமைத்துள்ளார்கள்‌. யாத்திரை செல்லும்‌ நூல்‌ 
நிலையங்களும்‌ நாளுக்கு நாள்‌ அதிகரித்து வரு- 
கின்றன. அன்னியர்களைப்‌ பார்த்தாயினும்‌, நம்‌ 
நாட்டில்‌ வீணான விஷயங்களில்‌ செலவிடும்‌ பணத்‌- 
தைகீ்கொண்டு நூல்களை வாங்கி, ப நூல்‌ 
நிலையங்களை நிறுவுதல்‌ வேண்டும்‌. பண்டைக்‌- 
கால ஏடுகள்‌ பழுதுறா வண்ணம்‌ அவற்றையும்‌ 
சேகரித்து ஏட்டு நூல்‌ நிலையங்களும்‌ இணவ 

































































